*** 


UNKNOWN OR LITTLE KNOWN 
CHRISTIAN LITERATURES IN TAMIL 


2 


D. YESUDHAS , M. A. 

LECTURER IN TAMIL 
SCOTT CHRISTIAN COLLEGE 

NAGERCOIL 


PREPRINT 
December 1967 


Unknown or little known Christian 

Literatures in Tamil 


I 
In an informal discussion with Dr. V. I , Subramoniam 
about the contribution of the Christian Community to 
Tamil Literature , he suspected tbat there should be other 
serious attempts of the Christian Community at the time 
of H. A. Krishna Pillai and after him which are not yet 
brought to light . It was suggested also that a sincere 
effort should be made to collect the published books and 
the manuscripts atleast in the southern Districts of Tamilnad . 
I undertook to collect the informations regarding books 
from the Kanyakumari District . My efforts were greatly 
stimulated when I saw Mr. C. M. Agur s " Church History of 
Travancore " , where a whole section has been devoted to 
review Christian Tamil Literature . Many of the books 
mentioned in it are not known even to the well read 
Christians. A few are little known , 


On the basis of the information available in the Church 
History , I contacted prominent Christian families where 
libraries are maintained and my search was richly rewarded . 

I have in my collection thirty - five printed books 
mostly by authors belonging to the Kanyakumari District. 
About eighty paper manuscripts mainly from the pen of 
Eswarapackiam Isaac and Cross Maistry . From the Church 

History the titles of sixty books are also listed . Detailed 
informations regarding these three categories are given 
in the Appendix . 

Among the books one is a Purana , Sukathiyer s 
" Cuviceetapuraa Nam " of unparalleled merit . It is surprising 
that the Tamil world , especially the Christian Tamil world 
which sings the fame of Teempaava Ni and " IreIca Nyia 
Yattirikan has not taken note of the exquisite merit of 


2 


this Purana patterned after Periyapuranam . It was printed 
in Madurai. But the whereabouts of the author is not 
known . 


Three minor epics are found in my collection . They 
are Aatinantaavana Piralayam and Aatinantaavana miitci 
both by Rev. A. Vethacan and Kristaayanam by John 
Palmer . Aatinantaavana Piralayam and Aatinantaavana meeTci 
are in Tamil odes and are Translations of Milton s 
Paradise Lost and Paradise Regained respectively . Kristaa 
yanam is the life of Christ written in epic style patterned 
after Kambar s Raamayana . 

There are three elegys in my collection . They are 
Maatu retnam by D. I , Jacob , UuRRunTa Nalatam by 
M. Samuel and In Memoriam by P. V. Sundram . 

Three very readable novels are found in my collection . 
They are Miiti irul, Maatar Jooti both by C. Arumeinayagam 
and Culojana by V. Sathiyanesan . 

Cattiyacapai Vilakka Catakam is a prabandam . Though 
its author criticises Roman Catholicism , it is an excellent 
work with literary merit. 

Aticayak -kummi by Rev. A. Vethacan , Veeta Cintha 
mani by Rev. M. Solomon , Yeecu Naatarin Jiivia Kummi 
Cintu P. Subbiah Dhas , Devacakaayam Pillai Eeleelak - Kummi 
by M. Mary Retnam , St. Alexiyar Eeleelak Kummi 
by J. Cross Maistry are some of the Folk - song types, I have 
collected . 


A brief history of the Life of Jesus Christ in Tamil 
Prose by Paul Apollos is another rare book I have collected 

The remaining books are on Bakthi which sing the 
greatness of Christ . 


This paper is only a report of my impressions to the 
world of Tamil Scholars about the Collection which I was 
able to make with in a period of two months . An intensive 


3 


study of the various pieces will follow , which will carry 
an assessment of the poetic merit and contents of these 
pieces. 

II 
Purana - 1 . 


1. CUVICEETAPURAANAM . 
Author : Sukathiyar. 
Title : Cuvicee Tapuraanam . 
Year : 1891 . 


Printing Press : Madurai Glaxton Press , Madurai . 


Available : Available with Mr. C. K. Das , Chief 
Secretary to Covt . of Travancore ( Retired ) , Nathancode , 
Trivandrun . 

Condition of the book : From the first page to the last 
page , the book is readable though some of the pages are 
brittle and the cover is also not intact . 


Total pages : 420 + 24 ( Appendix ). 

Appendix : The appendix is termed as " Thirumari by 
the author . In this he strives hard to appeal to the readers 
in the same trend as is found in Hindu Puraanaas . The 
terseness of the style learns even an early reader uncertain 
in interpreting some passages . The gist of the book is also 
given briefly in the appendix . 

Introduction : The New Testament of the Bible is 
narrated in the form of a Puranam in Tamil . It is divided into 
five “ kandas . Each kandam is again divided into twelve 
moorthis and each moorthi into seven padalams . Each 
padalam contains eight viruthams. On the whole the book 
consists of 3,360 viruthams . Moorthis are treated in the 
same manner as Thondars in Periyapuranam . 

Information : On each page the name of the Padalam 
with Moorthi is given at the top . In the foot -note , the 
relevant portion of the Bible is also given . It is interesting 


4 


to note that the author introduced his originality in coining 
certain names not in conformity with the Biblical names . 
For example : yoovaan as canakan 

roomar as ruumar etc. 
The author s name Sukathiyar may be a pen name . 
No other information about the author is known . 

Samples: Sanskrit Words are found on a larger scale . 
The Sandhi of Words makes their boundaries ambiguous . 
It is a book of great literary value . The following stanza 
will be an example . 

“ இதிற்பொன் பெய்தவர் தமிவின வேழையாள் கொடையே 

யதிகமென்குவன வர்கடம்மார்வினின் றெடுத்தே 
யுதவினாரிவள் வறுமை யினுண்ணுதற் கிருந்த 
நிதியம்யாவையு மளித்தன ணீர்மையென்றனரே . 

( Page 109 ) 
Conclusion : The book is mainly meant for Christians . 
But the Christian population can neither read nor enjoy 
it because of the highflown language. The non - christian 
Tamils cannot neglect this book which is an important 
composition of the 19th century A. D. 
Epics - 3 

2. KRISTAAYANAM 

[ Life of Christ ] 
Author : John Palmeri . 
Title : Kristaayanam . 
Year : 1865 
Printing Press : London Mission Press, Nagercoil. 

Available : Mr. C. K. Das , Chief Secretary to Govern 
ment of Travancore ( Retired ) , Nanthancode, Trivandrum . 

Condition of the Book : The cover and the first page 
of the book are partly ant - caten . Page after the 96th are 
not found . 

Total pages : Can be traced up to 96 pages . 


5 


Appendix : Not known 

Introduction : The Life of Christ is reproduced in four 
Kaandams. It is sung in Viruthappa . 

Information : The book must have more than 150 pages 
according to the information given in the contents of the 
book . The book covers the Holy birth of Lord Jesus , his 
boyhood , the miracles performed his teachings, crucifixion , 
resurrection , ascention and the second advent . 
Sample: His sermon on the Mount begins as follows: 

அகத்துளா துலர் அங்கடைவார் கதி , 
சுகத்துளாவர் துயர் படுவோர் , பொறை 
தொகுத்த சாந்தர்சு தந்தரிப்பார் புவி , 
திகைத்திடா ரவர் சீருறு செல்வரே . 

( 122 ) 
Conclusion : This will enrich the literary world , if this 
book is carefully printed and published . 

3. AATI NANTAAVANAP - PIRALAYAM 

( A Compendium of Milton s Paradise Lost ] 
Author : The Rev. A. Vethacan . 
Title : Aati Nantaavanap -piralayam . 
Year: 1868 ( Second Edition ). 
Printing Press : London Mission Press , Nagercoil. 

Available : Mr. C. K. Das , Chief Secretary to the Govt . 
of Travancore ( Retired ) , Nanthancode , Trivandrum . 

Condition of the Book : Good . Although three editions 
were brought out during the life time of the poet , the only 
text available intact is a copy of the second edition . 

Total pages : 118 pages , excluding the Introduction . 
Appendix : Nil . 

Introduction : This book is an adaptation of Milton s 
epic, Paradise Lost in six parts . This is written in such a 
way that it could be staged also . In certain places the author 
incorporated lyrical poems with musical notes . 


6 


Information : The book has the epic qualities of ancient 
Tamil literature such as Vaazhttu , VaNakkam etc. It is 
composed of Venba and Kaliviruttam metres . Some of 
the connecting scenes are in prose . 

Samples: Many instances can be cited to illustrate its 
literary merit ; such as the sound pattern and richness of 
thought .. 


( i) Portrait of Eve : 

மாதுதன் னுதலை வளர்பிறை வணங்கும் 

வயிரங்களவள் விழி பணியும் 
தீதறும் பிற அவயவங்களின் வடிவைச் 

சிறப்பிக்கும் புலவர்க ளருகும் , 
கோதறும் எவைதலை முடிசுருள் சுருளாய் 

கொடிபடர் முந்திரி நிகராய் , 
பாதுற இடைவரை யிறங்கி நின் றதுவே 
பளிரிரு நாகலின் பழம் போல் ! 

[Page 27 ] 
( ii ) The bewailing of the Devils in Hell : 

பெருமையினால் நலமிழந்து நரகில் வீழ்ந்த 

பேய்க்கணங்கள் தாமிருந்த மோட்ச வாழ்வின் 
அருமையையும் தீக்கிடங்கின் கொதிப்புங் கண்டு 

அடிவயிற்றி லிடிவிழுந்த வயனம் போல , 
கருமையுறு மேகமெல்லாந் திரண்டெ ழும்பி 

கதறிமட மடமடென குமறு மாப்போல் , 
ஒருமைகொண்ட அடடா ஓ ! கதியாச் சென்றே 

உலகெல்லாம் கேட்க அவர் அலறி னாரே . 
Conclusion : The fact that this text saw its third 
edition within the life time of the poet accounts for its 
immense popularity . 


4. AATI NANTAAVANAP - PIRALAYA MIITCI 

[ Milton s Paradise Regained ] 
Author : Rev. A. Vethacan . 
Title : Aatinantaavanappiralaya miirci.. 
Year : 1868 . 


7 


Printing Press : Christian Knowledge Society s Press , 
No. 18 , Church Street , Vepery . 

Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore , 

of Travancore, (Retired ), Nanthancode, 
Trivandrum . 

Condition of the book : The book is intact from the 
first page to the last . 

Total pages : 89 excluding the contents . 
Appendix : Nil . 

Introduction : Milton s Paradise Regained in Tamil 
odes . The author has written a preface in English and 
Tamil . 

Information : It consists of four Kaandams . Most of 
the poems are given in lyrics with musical notes . Prose 
rendering is also found as a connecting link . 
Samples : 

Satan s approach to Jesus : 
பூனை தன் கண்ணை மூடி புக்கெனப் பாலையுண்ணப் 
பானையிற் றலையிட்டாக்காற் பார்ப்பவர் குருடராமோ ? 
ஆனையின் புளுகன் சொல்லின் ஆழமும் நீளம்யாவும் 
மோனையோ டியேசு தூவ மொழிகுவன் புளுகன் பேயே . 

( Page 17 ) 
Conclusion : From the literary point of view this book 
is important. The English theme has been adopted to suit 
the Tamil tradition . 


Elegys -3 


5. MAATU RETNAM 


Author : D. I. Jacob 


Title : Maatu retnam 


Year : Not known 


Printing Press : Could not be traced out . 


8 


Available : Mr. A. J. Joseph , Yesudian Street , Nagercoil . 

Condition of the book : Mere text available . Cover 
and the introductory pages lost . One leaf of the text is 
partiy torn and hence portions of a few stanzas are 
missing .. 

Total pages: 24 . 

Appendix : In addition to the elegy (text ) the author 
has also included a few stanzas from Rekshanya Yaathirikam . 

Introduction : This is an elegy written at the death of 
the author s wife . The first stanza is invocation and the 
second introduces the reader to the subject. In the opening 
lines the author appeals to the reader to sympathise with 
his deep - felt sorrow . 

Information : The text can be approximately divided into 
ten parts . In the first part , the poet gives a glowing account 
of his wife s ancestry , bringing out , her charm , character , 
religiousness and other feminine virtues . The second part 
deals with the contraction of a fatal disease and ber sudden 
demise . The remaining text is devoted to the discription of 
grief and offered by the near and dear ones on her death . 

Samples : We can cite passages which move the reader 
and the novel similes in this elegy. 
" தொல் புவியை ஈடேற்றத் தோள் மேல் சிலுவைகொண்டு 
கொல்கதா வென்னுங் கொலைக்களமாம் கல்வாரி 
மேட்டுக்கு முன் நடந்த மேரிமக னே எனது 
பாட்டுக்கு முன் நடப் பாய் . 

( காப்பு . ) 
உச்சைப் பொழுதில் உதயோன் மறைந்ததேபோல் 

மெச்சும் பிராயமதில் விரைந்திவளும் பட்டனளே . 
தாலிக்கு முன் போதல் சலாக்கியமென் றெண்ணியே 

பாலிக்கும் நீ போய்ப்பின் பலப்படுமோ என் குடும்பம் 
கோஹினூர் மாணிக்கத்தைக் குழியகத்துள் வைத்துவிட்டே 
வாகுடனே எப்படித்தான் மனதுமினித் தேறிடுவேன் ! 
வைரமணிப் பெட்டகத்தை மண்ணறைக்குள் வைத்துவிட்டே 
தைரியமாய் எப்படித்தான் தலையெடுத்தே உயர்த்திடுவேன் ! 
வாடா விளக்கான மனையாளை இழந்துவிட்டே 
காடான இப்புவனக் காரிருளில் அலைந்தேனே ! 


9 


Conclusion : There is remarkable consistency in the 
diction and the style of this elegy . The literary merits of 
this elegy deserve due recognition and appreciation by the 
Tamil knowing public . 


6. IN MEMORIAM 


Author : P. V. Sundram . 


Title : In Memoriam . 


Year : 1926 . 


Printing Press : Not mentioned . 


Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) . Nanthancode, 
Trivandrum 


Condition of the book : Good . 


Total pages : 


40 


Appendix : Nil . 


Introduction : This elegy is about the demise of 
Mrs. S. P. Charles by P. V. Sundaram . An elaborate 
introduction of her virtues is given in English , various photo 
graphs, mostly taken at the funeral are incorporated . This 
consists of 314 poems all arranged under 10 heads . 


the 


Information : The life of the lady , her virtues , 
bereavement of the kith and kin are sung with remorse . 


Samples : 
“ மடை திறந்து பாய்ந்தாற்போல் மக்கள் கண்ணீர் பாய்ந்ததுவே 
விடைசொல்லக் கூடாமல் விம்மி அழுதார்கள் 

( 129 ) 
முட்டி அழுதார்கள் மூலையிலே நின்றழுதார் 
கட்டி அழுதார்கள் கண்மணியே என்றழுதார் 

( 183 ) 


Conclusion : It is an ordinary elegy without much 
literary merit . 


io 


7. UURRUNTA NALATAM 


Author : M. Samuel 
Title : UurrunTa Nalatam . 
Year : Not known . 
Printing Press : Not known . 


Available : Mr. C. K. Das , Chief Secretary , to the 
Government of Travancore 

of Travancore ( Retired ) , Nanthancode , 
Trivandrum . 

Condition of the book : Not good . Middle portion 
alone is found . 

Total pages : Not known .. 


Appendix : Unknown . 


Introduction : It is an elegy by Mr. M. Samuel on the 
sudden demise of his brother - in - law . Stanzas of two lines 
and four lines each are used in this work . 


Information : The hero was a friend of the helpless . His 
virtues are enumerated one by one . 


Samples : 
உச்சிப் பொழுதினிலே உதையோன் மறைந்தது போல் 
பச்சைமரம் காய்க்கும் பக்குவத்தில் பட்டதுபோல் 
உயர்ந்ததொரு மாளிகையி லுருமேறு வீழ்ந்தது போல் 
நயந்த சரக்கேற்றிவந்த நல்ல கப்பலாழ்ந்ததுபோல் 
வயது முப்பத்தொன்பதிலே வளமிகுந்த வாழ்க்கையிலே 
துயர்க்கிட மதாயிவர்க்குத் துன் மரணம் நேர்ந்ததுவே 

( Page - 13 ) 


முட்டி அழுதார்கள் முகத்திலறைந் தழுதார் 
குட்டி அழுதார்கள் குடியழிந்த தென்றழுதார் 
ஆலமருந்தினர் போல அறிவழிந்து பேச்சழிந்து 
கோலமழிந்துபலர் குற்றுயிராய் விழுந்தழுதார் 
கல்லுங்கரைந்துருகக் கருங்கல்லும் நீர்சொரியச் 
சொல்லி அழுததெல்லாம் தொகுத்துரைத்து முற்றாது . 

( Page - 14 ) 


! 


11 


Conclusion : An elegy written with literary merit . 
Novels - 3 


8. MIITI IRUL . 


( Dense Darkness ) 
Author : C. Arumeinayagam . 
Title : Miiti irul .. 


Year : 1915 .. 


Printing Press : S. P. C. K. Press , Vepery , Madras . 

Available : Mr. A. Gunamony , Commissioner , Income 
Tax , Government of India (Retired ), Pattom , Trivandrum . 


Condition of the book : The available book is intact . 


Total pages : 80 


Appendix : Although there is no appendix in which an 
index of a few books which might have been then popular 
is given . It is possible that some of the books found in the 
index might have been written by the author himself . 

Introduction : The Christian Literature Society for 
India published this novel . The author s name has not 
been mentioned in it . 


Information : The novel depicts the folly of wearing 
too many jewels . The evils lingering on the Christiant 
who were supposed to be the people who have the light 
of knowledge, are aptly compared to the darkness that 
bordering the light . 


Samples : 
" 

“ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ; என்ன கிறிஸ்தவன் ; ஒவ்வொருத் 
தன் மண்டை முட்டப் படித்திருக்கிறான் ; பிரசங்கங்கள் பண்ணி 
விட்டால் வயித்துப் பிள்ளைகளெல்லாம் மடிப்பிள்ளைகளாகிவிடும் ; 
நடபடியைப் பார்த்தாலோ உத்திராட்சப் பூனையுடைய நடபடிதான் . 

( Page - 11 ) 


12 


போன்ற 


சுந்தரி 17 வயசுப் பிராயமும் , மேகத்தையொத்த கூந்தலும் , 
பூரண சந்திரனையொத்த முகமும் , தேகமுழுதும் பொன் 
நிறமும் பொருந்தினவள் . ஆனால் அதிகச் செல்வத்தில் வளர்ந்த 
வளாதலால் நல்ல சுசீலியல்ல . ஆட்களிடத்தில் அன்பாய்ப் 
பேசியறியாள் ; வேலைக்காரரிடத்தில் வெடுவெடுப்பாய் விழுவாள் ; 
சிற்றின் பக் கதைகளைப் பிரியமாய் வாசிப்பாள் ; இராஜபாதைக்கு 
நேரே கிடந்த அவர்கள் வீட்டுச் சன்னல் ஒன்றில் அவள் முகம் 
பகலில் நெடுநேரம் ஒரு பிரதிமைபோலக் காணப்படும் . அதைப் 
பார்க்கிறவர்கள் , இந்தப் பெண்ணை அந்த இடத்தில் ஆணி 
யறைந்தா நிறுத்தியிருக்கிறது என்பார்கள் 

( Page - 18 ) 


பரிசுத்த 


பச்சைப் 

புல்லை நோவ 

மிதித்தறியாப் பசுமைச் சுபாவி 
யாகிய அவனுக்குப் 

ஒளியின் மைந்தர் என்று பேர் 
படைத்த பலர் புரிந்த தீமைகளைச் சொன்னால் வெட்கம் ; சொல்லா 
விட்டால் துக்கம் . 

(( Page 

21 ) 
Hundreds of proverbs , not commonly used are very 
aptly handled by the author. 


" சாராயத்தைக் கொடுத்துப் பூராயத்தைக் கேள் 
எதிர்த்தவன் ஏழையானால் கோபம் சண்டாளி , 
கிடக்கிறது ஒட்டுத்திண்ணை கனாக் காண்கிறது மச்சுமாளிகை 
பெண் பெலன் பெரும் பெலன் 
" கன்றான் குழப்படியைக் கடப்பது போல 

கோட்சொல்லியும் குமரு கரையேற வேணும் 
ஆனை கொடுத்தாலும் ஆசை கொடுக்காதே 
" மகளுடையானை மணம் பேசவிடாதே 
" உள்ளம் தீயெரிய உதடு பழஞ்சொரிய 
எமன் பிள்ளையைப் பேய் அண்டுமா ? " 
" ஆயக்காரனுக்குப் பிரமஹத்திக்காரன் சாட்சி 
" ஊரைக் கண்டத்தோடு பிடிபட்ட பாப்பாத்தி போல 
“ நேரம் இருட்டானாலும் மந்தி கொம்பிழந்து பாயுமா ? 
" பருவமுற்றினால் பனங்கிழங்கும் நார் . 

etc. 


Conclusion : The book beautifully portraits the ways of 
life found in the Southern part of Travancore during the first 
few decades of this century . 


13 


9. EN TANKAI 


[ My Sister ] 
Author : C. Arumainayagam . 
Title : En tankai . 
Year : 1920 . 
Printing Press : S. P. C. K. Press , Vepery , Madras . 

Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) , Nanthancode , 
Trivandrum .. 


Condition of the book : The book is intact but for the 
last few leaves . 


Total pages : The available text contains only 62 pages . 
Appendix : Not possible to trace . 

. 
Introduction : This is a novel showing the evils of early 
marriage . The author criticises the partial treatment given 
to the women in society . He strongly recommends for the 
social approbation for the young widows to marry again . 

Information : The novel is divided into 10 chapters , 
each chapter is crowned with a venba , summarising the 
events . A precise meaning of the venba is also given. 

Samples : The author has made use of a number of 
appropriate but yet unfamiliar proverbs in this book . His 
manner of narration is also good . 


அந்த வீட்டில் வசதியான அநேக அறைகள் இல்லாத 
போதிலும் , அது சாமான்ய கிரகங்களைவிடச் சாலவும் சிறந்ததென்று 
சகலரும் சொல்லிக்கொள்வார்கள் . அதன் முன்பக்கத்தில் மாதளஞ் 
செடிகள் மாங்கனிகளைப் பழிக்கிற பருமனான பழம் பழுத்து , சாஸ்திர 
வித்தைகளில் தேறின சற்குண சம்பன்னர் தாழ்மையுடையவர் 
களாய் ஜீவிப்பதுபோல சாய்ந்து தாழ்ந்து நிற்கும் ; எலுமிச்சைகள் 
பத்தரை மாற்றுத் தங்கத்தைப் பழங்களாய் உருக்கி வார்த்து , 
மரங்களில் கட்டித் தூக்கினால் எப்படி இருக்குமோ , அப்படிச் 
சோபிதமான பழங்களினால் ஜொலித்துக் கொண்டிருக்கும் . ” 

( Page 3 ) 


14 


Conclusion : The novel reflects the popular thoughts 
and ideals of the age in which it was written . Yet one finds 
it interesting even today, 


10. CULOOJANA 


Author : V. Sathy , B. A. 
Title : Culoojana 
Year : 1929 
Printing Press: Victoria Press , Nagercoil. 


Available: Mr. V. Sathiyanesan , Scott Christian High 
School Headmaster, (Retired ), College Road , Nagercoil. 


Condition of the book : The book is in good condition 
but the cover is not intact . 


Total Pages : 204 . 
Appendix : Not available . 


Introduction : This is a social novel which contains 
24 chapters . The language is more or like " Christian 
Tamil ” . Some chapters are on conversations of the charac 
ters which are long . 


Information : The novel begins with the 60th birth day 
Celebration of Sri Moolam Thirunal Maharaja of Travancore . 
Social evils such as drunkedness , jealousy , hatred etc. are 
Condemned , outright Christian ideals are also included in it . 
The use of Thirukural in appropriate places is attractive . 

. 
Various proverbs which are commom in Kanyakumari District 
are also interwoven . 


Samples : 

கொம்பு ஆடினால் குழையும் ஆடுவதுபோல சுலோஜனாவின் 
சந்தோஷமே தாமரியின் களிப்புக்குக் காரணமாயிருந்தது . ஆனால் 
இவர்கள் முகத்தில் உலாவிய உவப்பானது கமலாவின் முகத்தில் 
காணப்படவில்லை . 


15 


அடுத்தது காட்டும் பளிங்கு போ னெஞ்சங் 

கடுத்தது காட்டும் முகம் 
என்றபடி அவள் மனதிலிருந்த துக்கமே அதற்குக் காரணம் . 

( Page 35 ) 


Conclusion : We can clearly know about the social life 
of the South Travancore people in those days . 


Prabanda 


. 


11. CATTIYA CAPAI VILAKKA CATAKAM . 


Author : Rev. C. Masillamoni 


Title : Cattiya Capai Vilakka Catakam . 


Year : 1875 


Printing Press : London Mission Press , Nagercoil . 


Available : Available with Mrs. Davis, Henry Street , 
Nagercoil. 


Condition of the book : Satisfactory except the last 
leaf which is not intact . 


Total pages : 147 


Appendix : It has a very lengthy appendix . It covers 
31 pages all under five heads . The objectionable points of 
Roman Catholicism are enumerated . 


Introduction : Catakam consists of hundred poems 
and this book is no exception . The contents of the Hundred 
poems are given both in English and in Tamil . 

Information : This book is written with a view to 
oppose Roman Catholicism . Under each poem is given 
lengthy foot -notes mostly of poems. Unfortunately nothing 
is menționed of their authors , 


16 


Samples : 
கப்பலுக்கதினுடைய சுக்கான் பெலன் இரு 

கண்கள் நமதுடலின் பெலனாம் 
கனமான திரவியம் செல்வர்க்குப் பெலனாகும் 

கவிஞர்க்குக் கல்வி பெலனாம் 
செப்பரிய வீரர்க்கோ ஆயுதம் பெலனாகும் 

சிங்கத்தின் பெலன் சௌரியம் 
சிறகு புள்ளினங்களின் பெலனாகும் மன்னர்க்கு 

சேர் மந்தராலோசனை பெலனாம் 
ஒப்பரிய புகைவண்டிக் காவியே பெலனாகும் 

உடலின் பெலன் உயிரே யாகும் 
ஓங்கிடும் சூரியனே வானத்தின் பெலனாம் 

ஒளியே உலகத்தின் பெலனாம் 
தப்பில்லா சத்தியமறை யொன்றே கிறிஸ்தவர்கட்கு 

சந்ததம் பெலனாகு மல்லால் 
தந்திரமாய் மனுடர் கட்டியதெலாம் பெலனோ 

சாற்று வீர்பெரி யோர்களே . 


Conclusion : Among catakasms this is comparably 
good . 


Folk - Songs : 


12. MATUKANTANA MAALAI 

[ Temperance poem ] 
Author : M. D. Solomon , Medical Evangelist , 

Agasteesvaram . 

. 
Title : Matu Kantana Maalai 


Year : 1933 ( Fifth Edition ). 
Printing Press : N. M S. Press , Vepery , Madras . 


Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) , Nanthancode ,, 
Trivandrum .. 


Condition of the Book : Good . 


Total Pages : 20 . 


17 


Appendix : A Kummi condemning the chewing of 
tobacco is given as an appendix . It has 31 stanzas with 
a “ Kaappu . The poison of tobacco and the danger to 
which its consumers fall headlong are clearly explained in 
this . 


Introduction : The author begips the book with Biblical 
quotations .. The book consists of two parts , Veendaavana 
( வேண்டாவன ) and Veenduvana (வேண்டுவன) . In the 
first part the use of intoxicating drinks is condemned and 
in the second part, he deals with God who has created 
man and he wants the reader to become part and parcel 
of him . On the whole the verses are packed with evils 
of drunkenness . 


Information : The verses are so arranged in the same 
manner as Auvai s Ulaka nitti . Every verse in the first 
part is ending with யேசு மொழி ஜீவாமிர்தம் அருந்திடு 
நீ நித்தியமாய் வாழுவாயே , The verses in the second 
part , are also ending with பேய் மதுவை அகற்றி ஞான 
அமுதை நீ அருந்தியென்றும் வாழுவாயே . ” ) 

( Except the last one ) 


Samples : The style of the verses are simple and 
impresive .. 

ஒருபோதும் மதுவகைகள் உண்ண வேண்டாம் 

உணவென்றே நீ அவற்றை எண்ண வேண்டாம் 
விருப்போடு மதுகையில் எடுக்க வேண்டாம் 

விஷமுடைய சர்ப்பமது அடுக்கவேண்டாம் 
மருள் மேவும் மதுபானம் அருந்தவேண்டாம் 

வன்மரண பானமது விரும்பவேண்டாம் 
அருள் நாதன் யேசுமொழி ஜீவாமிர்தம் 

அருந்திடு நீ நித்தியமாய் வாழுவாயே . 


The author fails to maintain the standard throughout . 
He is verbose in some places . The ideas are simple in certain 
stanzas .. 


18 


களையாற்றும் காப்பியை நீ அருந்தவேண்டும் 

காரமுள்ள சுக்குவெள்ளம் விரும்பவேண்டும் 
அளிக்குமனல் தேயிலை நீர் தேடவேண்டும் 

அதிககுளிர் தலங்களிலும் நாடவேண்டும் 
தலை நிறுத்தும் சக்கலேற்றும் குடிக்க வேண்டும் 

சாரமுள்ள பானமதில் களிக்கவேண்டும் 
அலைத்திடும் போல் பேய்மதுவை அகற்றிஞான 

அமுதை நீ அருந்தியென்றும் வாழுவாயே 
Conclusion : The theme of this work must be very 
popular in the days of the author . The available copy 
being the fifth edition , confirms this inference . The style 
is simple .. The book serves as a propaganda work for 
prohibition and Salvation as well . 


13 . CELLATTAMPI PAATAL 

(( The Pet Brother) 
Author : P. C. Joseph 
Title : Cellattampi PaaTal 
Year : 1870 
Printing Press : London Mission Press , Nagercoil. 

Available : Available with Mrs. Davis , Henry Street , 
Ramavarmapuram , Nagercoil. 

Condition of the book : The first cover and pages 
5 to 12 and 15 and 16 are the available pages . They are also 
not clear . 

Total Pages : 16 
Appendix : No appendix is available .. 

Introduction : The book is dedicated to The Rev. 
George Oliver New Port , London Missionary Society , 
Nagercoil , by the the author on 13th January , 1870 . 
There is a good ‘ Kural Venba Containing the Biblical idea 
on the cover . 

மாய்த் தோன்றும் அனைத்தையும் விட்டு 
அகலுவாய் நெஞ்சே அறி , 


19 


Information : All the verses are addressed to his 
brother - namely pet brother . Evils of drunkedness is 
stressed on the basis of the Bible and the author quotes 
the Bible reference , then and there within brackets . The 
book has 145 verses . 


. 


Samples : 
அரவைக் கண்டஞ்சியே அகன்றோடுமாப்போல் 
விரைவுடன் ஏகுவாயே GOLD 
வெறியை விடுவாய் அப்பா , 

( Page - 11 ) 
எங்கெங்கும் உள்ள நரர் எல்லாரும் ஒருமனதாய் 
புங்கவன் யேசுவையே 

தம்பி 
போற்றிப் பணிவீர் இன்றே . 

( Page - 16 ) 
Conclusion : The style of the book is simple with 
literary merit. 


14. ATICAYAK - KUMMI 

[ The Miracles of Christ ] 


Author : Rev. A. Vethacan 


Title : Aticayak - Kummi 
Year : 1950 ( Fifth Edition ) 
Printing Press : London Mission Press , Nagercoil. 
Available : D. Yesudhas , Yesudian Street , Nagercoil . 


Condition of the Book : Good . 
Total Pages: 18 
Appendix : Nil. 

Introduction : Rev. S. A. Azariah has written a long 
introduction to this book giving detailed information about 
the author . The book was first published in 1801 and it 
underwent four editions before 1874. It consists of 96 
verses and it is like Vedanayagam Sastri s Kummi Padal, 


20 


Information : The book is a gist of the New Testament 
in Kummi . The style is simple and good . The wonders 
of Jesus performed in this world cover a major portion of 
this work .. 

Samples : 
வானமும் பூமியும் கொள்ளாதே ஏசு 
வானவரின் செயல் விள்ளுதற்கு 
ஏனையவை மிகவா கும் அவை புதி 
யேற்பாட்டில் பாரம்மா , ஞானப்பெண்ணே . 

( 36 ) 
சன்னைகள் சாடைகள் கூறாதே , வீண் 
சண்டை செய்து பெயர் நாறாதே , 
என்னைப்போல் ஆள் இல்லை என்று மற்றோரை நீ 
இகழ்ந்துரையாதே , ஞானப்பெண்ணே . 

( 87 ) 
Conclusion : A book of merit and easy to memorise . 


15. AATAVAR KUMMI 
Author : Not known .. 


Title : AaTavar Kummi 


Year : 


1892 


Printing Press : S. P. C. K. Press , Vepery , Madras . 

Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) , Nanthancode , Trivan - 
drum . 


Condition : Good . 

Good . The full text is available . 


Total pages : 50 


Appendix : Nil . 


Introduction : This kummi is for men and the author 
begins it mentioning a verse from the Bible ( Psalm 119 : 9 ) . 
All the verses are in four lines and there are 341 verses on 
the whole , in four parts 


Information : The author advises young men to give 
equal status to women . The verses are simple and easy to 
understand , 


21 


. 


Samples : 
" நெற்றியிற் பூச்சு மேற் பொட்டுமிட்டுத் தலை 
நிமிர்ந்துசெல்லு முகத்தழகா 
கட்டிலலங்காரப் பெண்ணைக்கண்டால் முகம் 
கவிழ்ந்து போவதே நல்லழகு . 

( 10 ) 
சிற்றின்பப்பாடல்கள் சீரற்ற பேச்சுகள் 
சிங்காரக்கா மச் சரித்திரங்கள் 
முற்றுங்கேளாமல் வெறுத்திடுங்காதுகள் 
மோட்ச சங்கீதத்தா லின் புறுமே . 

( 14 ) 
கல்விக்குண்டுகளைத் தானெடுத்துங்கள் 
கருத்தெனுந்துப்பாக்கி யிற்போட்டுச் 
சொல்லிப்பிரசங்கித்துச் சாராயத்திச்சையைச் 
சுட்டுவிழுத்திடுவீ ராடவரே . 

( 39 ) 
“ மாட்டையாட்டைக் கழிப்பதுபோல் நல்ல 
மங்கைவடிவைப் புறக்கணித்து 
ஓட்டைசொல்லி யலப்பிடுவோர்கள் 
உருப்படியாகாரே யாடவரே . 

( 86 ) 
Conclusion : This book is not purely based on the 
religious theme . It is reformative in appeal . 

16. MAATAR KUMMI 


Author : 


Not Known 


Title : Maatar Kummi 
Year : 1892 ( Third Edition ) 

Printing Press : M. E. Publishing House , Vepery , 
Madras .. 


Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) , Nanthancode , 
Trivandrum . 


Condition of the book : Good . 


Total Pages: 47 


Appendix : Nil . 

Introduction : The author cites a Bible verse in the 
cover page of the book . 


22 


5 


குணசாலியான ஸ்திரீயைக் கண்டுபிடிப்பவன் யார் ? 
அவளுடைய விலை முத்துக்களைப் பார்க்கிலும் உயர்ந்தது . 

( நீதி . 31:10 ) 


The book is divided into six chapters and there are 
300 verses on the whole . 

Information : Virtues of women is praised in this book . 
He adds the benefits that they received from Christianity and 
stresses the need for educating the women . 
Samples : 

: 
கற்பென்னும் பட்டை உடுத்தடியோ நாணக் 
காதணிதன்னை அணியடியோ 
நற்புத்தியென்னுஞ் சரப்பணிப்போடுதல் 
நல்லழகே முத்து மாதரசே 

( 23 ) 
நாயகனில்லாத நேரத்தில் வீணிலே 
நானாதெருவிலலைந்து கொண்டு 
மாயக்கதை பேசும் பெண்களைக்கண்டு 
மகிழாதேடி முத்து மாதரசே . ” 

( 63 ) 
“ பேதைமை என்பது மாதர்க்கணியென்ற 
பேச்சை நீ முற்றிலும் தள்ளிவிடு 
மேதையராகச் சுகித்தலுலகுக்கு 
மேன்மையடி முத்து மாதர சே . 

( 169 ) 
Conclusion : From the style and diction we can say 
that both Adavar Kummi and Maatar Kummi 
written by the same author . 

17. YEECUNAATARIN JIIVIYA KUMMI CINTU 
Author : P. Subbiahdhas 
Title : Yeecunaatarin Jiiviya Kummi Cintu 
Year : 1953 
Printing Press : London Mission Press , Nagercoil . 
Available : D.Yesudhas , Yesudian Street , Nagercoil. 
Condition of the Book : Good .. 


were 


Total Pages : 24 
Appendix : Nil. 


23 


Introduction : Vidwan S. Vethamuthu , in his introduc 
tion gives an account of the Kummi Literature in Tamil. 
He praises the literary merit of the author also . The 
book has one “ Sattukkavi” from Mr. M. Malaiyappadhas . 
On the whole there are 122 poems in the text excluding 
three viruthams by the author. 


Information : The life of Jesus Christ is sung in 
‘ Kummi pattern in this book . The author introduces a 
new way of writing Kummi songs . 


Samples : 
அப்பொழுது , அன்னகரில் , ஆரியரிருந் தார்கள் 

பல + ஆடுகள் , மேய்த்தார்கள் 

இரு + ளடைந் ததைப் பார்த்தார்கள் 
வெகு + ஆவலுடன் , வயலில் மந்தை , ஆட்டையும் காத்தார்கள் . 


Conclusion : The book is in folklore metre and 
reads like a prose work . 


18. DEVASAKAAYAM PILLAI EELEELAKKUMMI 


Author : M. Mary Retnam . 
Title : Devasahayam Pillai Eeleelakkummi. 
Year : 1947 
Printing Press : Assisi Press , Nagercoil. 
Available : D. Yesudhas, Yesudian Street, Nagercoil . 
Condition of the Book : Good . 
Total pages: 52 
Appendix : Nil. 

Introduction : In the introduction , the author praises 
the famous martyr and she says that this book is prepared 
with the help of Mrs. John s book on Devasahayam Pillai . 


Information : This is a new form of Kummi and in 
which the word Eeleelam is used frequently when it is sung . 


24 


The word Eeleelam is commonly used by the fisher 
folks when they draw the nets . 

Samples: 
பூமகட்கு ஏலேலம் திலகமென விளங்கும் 
பொன்னாடாம் ஏலேலம் வேணாட்டில் 
சிறந்ததொரு ஏலேலம் திருப்பதியாம் 
செழிப்புடைய ஏலேலம் சிற்றூராம் 
மருதக் குளம் ஏலேலம் கரையழகை இந்த 

மா நிலமும் ஏலேலம் புகழ்ந்திடுங்காண் . 

Conclusion : Even the uneducated Catholics of 
Kanyakumari District sing this Kummi . 


- 


19. St. ALEXIER EELEELAKKUMMI 


Author: Cross Maistry 
Title : St. Alexier Eeleelakkummi 
Year: 1960 ( 10th edition ) 
Printing Press : Assisi Press , Nagercoil . 
Available : D.Yesudhas , Yesudian Street , Nagercoil . 


Condition of the Book : Good 
Total Pages : 40 
Appendix : Nil. 

Introduction : This is another Kummi on a Catholic 
saint by Cross Maistry . 

Information : The Characteristics of the Saint Alexier 
is beautifully given in this book . 
Samples : 

தயவுடைய ஏலேலம் தற்பரனார் - உன்னைச் 
சந்ததமும் ஏலேலம் காப்பாரம்மா 
கெஞ்சுவோரின் ஏலேலம் வேண்டுதலை - அவர் 

கிருபையுடன் ஏலேலம் கேட்டருள்வார் . 
Conclusion : The style of this eleelakkummi is attra 
ctive . 


25 


BAKTHI LITERATURE 


20. NANNERICCUTAR . 


Author : P. S. John , B. A. 


Title : Nannericcutar 


Year : 1926 
Printing Press : Victoria Press , Nagercoil . 

Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) , Nanthancode , Trivan 
drum .. 


Condition of the book : Good . 


Total Pages : 36 

Appendix : Meaning of some words are given in the 
last few pages . 

Introduction : The author introduces the book to the 
readers that his work is mainly devoted to give moral 
teachings to them . 

Information : On the whole there are 157 verses in 
this book , but they are of different kinds . Some verses 
are parallel to the Moothurai of Auvai . 

Samples : 


* அமலனடி தொழு 
‘ அருட்பரன றஞ்சார் 
‘ ஆக மரிதுபேண் 
‘ ஆர்வ மமைந்திடு 


( Page 3 ) 


இருந்தகை யியற்கையின் காட்சிகட் பார்த்தும் 
இன்ப பலகளி யின்புடன் களித்தும் 
வரன்மிகு பலதொழில் வா குட னியற்றியும் 

வாலிபர் கன்னியர் மகிழுத லினிது . 
Conclusion : An useful book of morals to children . 


26 


20. VEETA IRUCOL ALANKAARAM 

( The Scriptural Homonymies ) 


Author : Rev. A. Gnanamuthu 


Title : 


Veeta irucol alankaaram . 


Year : 1893 


Printing Press : Victoria Press , Nagercoil . 


Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of 

of Travancore , ( Retired ), Nanthancode, 
Trivandrum . 


Condition of the Book : Readable . 


Total pages : 


60 


Appendix : The text consists of only 16 pages . The 
remaining pages are devoted to appendix . Explanations and 
meanings are given in that section . 


cover . 


Introduction : The author gives a Bible quotation in the 

He raises some questions in his poems. This mode 
not common in Tamil . The authors ‘ Paayiram explains 
the aim of the book . 


Information : There are 104 stanzas in this book and 
each stanza is of two lines consisting of two questions , 


Samples : 
அன்பின் விருந்துக்கு அகராதிப் பேரென்ன ? 
அருளற்ற சவுலைக் கலக்குவதென்ன ? 
ஐயன் ஏற்றபலிக்கு அடையாள மென்ன ? 
அதிசய நாமத்தைக் காண்பித்த தென்ன ? 


Conclusion : Though the meaning of the verses are 
ambiguous, the appendix helps us to understand them . 


21. IRETCANYA PAAMAALAI 
Author : D. A. Gnanabaranam 


27 


Title : Treccanya Paamaalai 
Year : 1952 ( Second Edition ) 
Printing Press : London Mission Press , Nagercoil . 
Available : D. Yesudhas , Yesudian Street , Nagercoil , 
Condition of the Book : Good . 
Total Pages : 40 Pages . 
Appendix : Nil . 

Introduction : The book consists of two parts . Part I 
named as Yeecu Naatar is a collection of lyrics and Part II 
is a Kummi named as Arpputak Kummi . 


Information : The author narrates the Christian ideas 
and the life of Jesus in this world in a fiting way . 


Samples : 

பாவம் போக்கும் பலியாகத் தேவாதி தேவன் முன் தம் 
ஜீவன் ஒப்புவித்தார் ஈனச் சிலுவை மரத்தினில் 
சாவின் கூரொடித்து ஜெயம் சம்பாதித்த நம் நாதன் 
சேவை யாவும் கூற நூறு நாவிருந்தாலும் ஆமோ ? 

[ Part I Page 11 ] 
கானாவூரி லொரு கலியாணமெனக் 

காருண்ய தேவதிருக்குமாரன் 
போனார் உயர்பெரும் பொறுப்பு வாய்ந்த தம் 

போதக ஊழிய ஆரம்பத்தில் . 
சீருயர் விருந்து தீருமுன் பந்தியில் 

திராட்சை ரசம் தீர்ந்து போனாதினால் 
நீரே இக்குறைவை நீக்குமென்றங்குள்ளோர் 
நின்று மன்றாடினார் நேசரிடம் . 

[ Part II Page 1 ] 


Conclusion : The book consists of informations about 
Jesus Christ . 


22. CANKIITA PUURANI 

( The Song of Songs) 
Author : Rev. A. Vethacan ., 


28 


Title : Cankiita Puurani . 


Year : 1880 . 


Printing Press : Victoria Press , Nagercoil. 

Available : Available with Mrs. Davis , Hentry Street , 
Ramavarmapuram , Nagercoil . 

Condition of the book : Good . 


Total pages: 27 . 
Appendix : Nil. 


Introduction : The author in his Ceyyur Patikam gives 
a description of the book . It contains 116 verses in eight 
parts . 


Information : The Song of Songs is a book in the old 
Testament and the author rendered it in Kalitturai metre . 
It is in parallel with Manickavasagar s Tiruvaacakam . 


Samples : 


வாடையே தோன்றிடு தென்றலே நீவா ! வசந்தமே நீ 
நீடுற வீசென் கிழாரிலப் போது நிறை சுகந்தம் 
ஓடுமே வாசத் திரவியம் ; தித்திப் புறுங்கனியில் 
நாடியென் நேசர்தம் தோட்டத் தருந்திட , நாயகமே ! 


Conclusion : The metaphorical expression of the author 
pleases the reader. 


23. CILUVAI VIYAAKULA PUURANI 


[ Lamentation on the Cross 


Author : A Devasahayam . 
Title : Ciluvai Viyaakula Puurani . 
Year : 1926 . 
Printing Press : Immanuel Press , Nagercoil. 


29 


Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ), Nanthancode, 
Trivandrum . 

Condition of the book : - Good . 
Total Pages : 16 . 
Appendix : Nil . 


Introduction : There are 136 stanz as in the book 
Besides his introduction , the author cites a Bible verse in the 
cover page of the book . 


‘ ‘ 

நானோ இயேசுக் கிறிஸ்துவின் சிலுவையைக் குறித்தேயல்லா 
மல் வேறொன்றையுங் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக . 


Information : The author narrates the crucifixion of 
christ with pathos and it is very appealing. 


Samples: 

சாபக்குரு சிற்றொங்கி கொலையாள சண்டாள ரோடிறந்தீர் ! 
சாபத்தைத் தீர்ப்பதற்கோ மகாதேவ கோபத்தை 

உத்தரித்தீர் ! 
மாதர்கள் தூர நின்று தங்களுடை மார்பிலடித்துக்கொண்டு 
போதகா ! வன் கொலையோ பங்கென்று புலம்பியழுதனரோ ! 
தாகசாந்திக்காக காளானோர் தண்டதிலே மாட்டி 
வேகமாய் வாய்படவே நீட்டினரே வேண்டாமோ ? ஐயவே ! 
‘ செய்வதறியாமல் செய்கின்ற தீய சண்டாளருக்கு 
ஐயாவே ! மன்னியுமே , என்றீரே ! அன்பின் சமுத்திர மே ! 

( Page 8 ) 


thoughts 


are 


beautifully 


Conclusion : Christian 
explained. 


24. VEETA CINTAAMANI 


Author : Rev. M. Salomon 
Title : Veeta cintaamaNi 


50 


Year : 1937 


Printing Press : George Press , Nagercoil . 

Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) , Nanthancode , 
Trivandrum . 

Condition of the Book : Good 
Total Pages: 33 
Appendix : Nil 


Introduction : The author has written an introduction 
explaining the aim of the book . It is mainly for preachers 
and students . The poems are in various metres and in 
simple style . 

. 
Information : The Gospels and the Epistles of the 
New Testament are summarised in poetry . The key 
note of each book is given in one stanza and each 
chapter of the book is summarised in one verse . 


Samples: 
தற்பர னருமைப் பாலன் சரிசம குணமார் சீலன் 
சொற்படி மனுட னாகித் துதிபெறச் சிலுவை மேவிச் 
சற்பசங் காரஞ் செய்து தரணியி னரரை மீட்ட 
அற்புத அன்பைப் பாடி அமலனை வாழ்த்து வேன் 

( கடவுள் வாழ்த்து ) 
ஓதரு மார்க்கு வொன்றி லுரைப்படி யோவான் வந்தான் 
மாதவன் ஸ்நானம் பெற்று வனவுப வாசஞ் செய்தார் 
தீதறுஞ்சீடர் கூட்டித் திரிந்தனர் பேயை யோட்டிக் 
கோதிலா னூர்கள் சுற்றிக் குட்டநோய் தீர்த்தார் தாமே . 

( Page 3 ) 
Conclusion : A good book on christianity . 
25. KARPALANKAARAN MAALAI 

[ Virtue Triumphant ] 
Author : S. Joseph . 
Title : Karpalankaaran Maalai . 
Year : 1892 (Third edition ) 
Printing Press : London Mission Press , Negercoil , 


31 


Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore ( Retired ) , Nanthancode , 
Trivandrum . 

. 


A copy of the Second edition of this book is available 
with Mr. V. Sathiyanesan , Scott Christian High School 
Headmaster ( Retired ) , College Road , Nagercoil 

. 


Condition of the book : In the second edition the first 
and the last few pagesare missing . In the third edition 
the middle portion is found missing. With the help of 
these two copies, we can trace the full text . 

. 
Total pages : 90. Excluding the introductroy pages .. 
Appendix : Nil . 


Introduction : In the third edition , we have the author s 
introduction . At the beginning of the book there is an 
index for the poems . Musical notes are available for all 


the poems . 


Information : This is a Biblical story found in the Old 
Testament in which Joseph s Chastity is spoken at large . 


Samples : 

ராகம் : தோடி . 
மன்னவன் பார்வோ னேவல் மந்திரி போத்திப்பாரின் 
கன்னல் சொல் தேவிரண்டு கண்களுந் திலர் தந்தீட்டி 
வன்ன பட்டாடை சூடி , மாலைதாழ் வடங்கள் பூட்டி 
பன்னீர் நன் மணங்கள் பூண்டு , பாவையும் வருகின்றாளே . 

( Page 38 ) 
ராகம் : முகாரி 
அரசனுக் கினிய சொல்லோய் ! அன்புடன் மருவுமன்னா 
மருவலர் தமை யடக்கும் மந்திரி தலைவா ! போற்றி ! 
கரிபரி வீரர் போற்றுங் கணவனே ! அடியாள் தன்னை 
திருமுன்பில் அழைத்த செய்தி செப்பவே வேணுமய்யா . 

( Page 39 ) 
Conclusion : This story can be staged and this kind of 
work is not common in Tamil Literature . 


32 


26. VEETAAKAMAP - PAATAL 


[ Songs on the Holy Bible ] 


Author : Salomon Joseph . 
Title ! Veetaakamap - PaaTal. 


Year : 1900 


Printing Press : Victoria Press , Nagercoil . 


Available : Mr. C. K. Das , Chief Secretary to the 
Government of Travancore (( Retired ) , Nanthancode , 
Trivandrum .. 

Condition of the book : A few leaves are not available. 
Total Pages : 210 Pages available . 
Appendix : Not Possible to find out . 


Introduction : The book Consists of the three parts . 
The first two are Kummis on the Old and New Testaments 
and the third is Veeta Kiirttanaikal . Besides the Paayiram 
the author gives the contents of the three parts in English . 


Information : The first two parts are narration of the 
Old and New Testaments in kummi pattern and the third 
is Chiristian Lyrics. 


Samples : 
ஆதியில் தேவன் வானம் பூமியையும் 
அமைத்தது ஜலமாயிருக்க 
ஜோதியா தொன்று மில்லாததினால் மிகு 
துன்னிருள் சூழ்ந்தது ஞானிகளே . 

( Part I - Page 5 ) 
அற்புதமாயிப்புவியை ஆவலுடனே புரந்த 
விற்பன சுவிசேட மெய்ப்பொருள் விசேடமதை 
தற்பரா ! உனதருளால் சாற்றுவேன் கும்மிப்பாவாய் 
எப்படியும் வந்துதவும் இயேசு கிறிஸ்திறையே . 

( Part II - Kaappu . ) 


33 


பல்லவி 


சரணம் சரணம் உமக்கையா 
தருணம் தருணம் கிருபை பெய்வாய் . 


அனுபல்லவி 
சரணம் உமதடியார் தந்தோம் - சாமி 
கருணை பெறவே இங்கே வந்தோம் - சரணம் 


சரணங்கள் 


சென்ற காலத்தி லெமைக் காத்தாய் - அன்று 
சேர் விபத்தனைத்தையும் தீர்த்தாய் 
துன்று தீவினைகளை நீத்தாய் - உன்றன் 
தொண்ட ருன்னடி சேரப் பார்த்தாய் - சரணம் . 


( Part III -Song 24 ) 


H 


Conclusion : Religious ideas are clearly expressed . 


27. - IRETCAKARAAKIYA YEECU NAATAR 


Author: D. A. Gnanaparanam 
Title : Tretcakaraakiya Yeecu Naatar 
Year : 1950 ( Second Edition ) 
Printing Press : London Mission Press, Nagercoil. 
Available : Scott Christian College Library , Nagercoil. 
Condition of the Book : Good 
Total pages : 80 
Appendix : Nil 


Introduction : The author narrates the life of Jesus 
Christ in Aaciriya Viruttam . 


Information : The book consists of three parts 
Ilamaipparuvam , Cevaipparuvam , and Ciluvaipparuvam . Each 
paruvam is then divided into padalams. 


34 


are 


Samples: 

சோதனை நேர்ந்ததந்தச் சோதியின் நாதருக்கும் 
வேதனை நேர்ந்திடாது வேத நூலாகமத்தின் 
போதனை ஆயுதத்தால் போர் புரிந்தீன சாத்தான் 

வாதினை வென்றார் விண்னோர் மங்கல வாழ்த்துரைத்தார் . 

Conclusion : The author writes with ease , elegant and 
dignified Tamil. 
OTHER IMPORTANT WORKS : 
28. Maatar Jothi by C. Arumainayagam ( 1923 ) 
29. Putiya Tukkappat Tukkal by C. Cross Maistry ( 1945 ) 
30. Yeecu Naadar carittira cangkirakam by Paul Appollos ( 1930 ) , 
31. Maanikka Vaacakam by D. A. Gnanaparanam ( 1952 ), 
32. Namatu Tamil Annaiyaar by D. A. Gnanaparanam ( 1946 ) , 
33. Are . Antooniyaar Eeleelak kummi by M. Mary Ratnam ( 1946 ) , 
34. Nepukaat Neeccar Mirukamaanatu 

by E. Y. Packiyanathan ( 1925 ) , 
35. Kummi Antaati by S. Solomon ( 1955 ) the other 
important works which are in my collection . 

III 
The gist of some books mentioned by Agur which I have 
not yet located . 
WORKS OF DEVARAM BIDDULPH : 

1 . Veetavitik - Kural or the Christian Kural: In this 
important work , Scriptural truthsand precepts have been 
versified by the learned poet in exact imitation and style of 
the well known Tamil classic Kural by Tiruvalluvar . The 
style is excellent and chaste . 
Specimen : 

உரைக்குஞ் சொற்கெல்லா மொலிமுத லியேசு 

முருக்கான் யா விற்கு முதல் . 
2. " TiruТTaantamaalai or Christian morals illustrated 
by Scriptural examples . This excellent Christian Classical 
work resembles the Mooturai of Auvai. Like the Veetavitik 
Kural the poem is so excellent and chaste in style and 
diction . Each stanza consists of four lines of which the 
first two convey a Christian moral or teaching and the last 


35 


two lines cite an example from the Bible . Then the verse is 
explained in prose and at its close the lesson or precept is 
given in a small couplet. 

Specimen : 
கல்வி மிகக்கற்றுங் கடவுளருளில்லருக்குப் 

புல்லறிவாஞ் சாலோமோன் புங்கவனார் நல்குணர்வ 
groit 60 p Gw 6 lliwi 10 $ 6000 6F6UUDHI 
1060T QIQUDOS 65T600TL . 60T Co. 

( Stanza - 25 ) 


3. " Cintukavimaalai or The Garland of Christian 
Lyrics . 


4. Cemmolimaalikai or " The Garland of Good Words . 
This is written in imitation of Auvai s Aatticudi and contains 
short pithy moral Christian precepts alphabetically arranged . 
The following are a few lines from part I : 


அமலனை வணங்கு 
ஆலயம் விரும்பு 

இருதயக் காவல் செய் ) , 

ஈனச் செயலொழி 
" உள்ளத்தைச் சோதி 
5. CangkiitavaaraNam or the Psalms of David versified 
in Tamil metres . 

6. Nallarivin caaram or Watt s First Catechism in 
Tamil lyrics . 


7. With a view to complete Beschi s “ Caturakaraati ” 
Dictionary he wrote a “ Vinaiyakaraati" Dictionary of verbs 
and left the Manuscript unfinished . 


Besides writing the above poems and other miscellaneous 
pieces Mr. Devaram Biddulph . has written the following 
prose works : 


8. Veeta Akaraati - Bible Dictionary. 
9. Peyar Akaraati - Dictionary of nouns enlarged . 
10. Caturakaraati - enlarged . 


36 


JOHN PALMER S WORKS : 

11. Ganapata Kiirttanam ( Christian Lyrics ) written in 
the style and metre of the poem Muttuttaantavar 
Patam Kiirttanam . In one of his lyrics the Christian poet 
thus wrestles with God . 

புக்கு மெனைத்தள்ள மனந்தானோ சும்மா 
போவென்றா லெங்கேனும் நான் போவேனோ 
மிக்க பாரமுற்றழுந்து வோரெல்லாரும் வாருமென்ற 
தக்கவுரை தானினைந்து - தாங்குவா யென்றனை யுறுதுயரற 

( Stanza - 2 ) 


12. Meeciyaa Vilaacam or The Life of Christ in 
lyrics. This is written in imitation of the style of the 
Hindu works . Raama Naatakam or Life of Rama . Like 
* Kristaayanam it is divided into four parts embracing 
the particular periods of life. The following verse is taken 
from the lyric describing the slaughter of infants under 
two years of age by King Herod . 

சினத்தே வலுகேசரி போலவன் 
சீற்றமாயதி வீற்றமாகவே 
மனத்தே தெனுமீர மிலாதிரு 
வாட்டைக் கீழுறு மாக்கள் யாவையும் 

மடிய முடியபடு கொடிய வதைபுரியக் 
கடுக முறுகிரண வீரரையவே , , 


13. Cattiyaveeta Carittira Kirttanai or ‘ Bible History 
in lyrics . This has been written in the same style and 
metres as “ Mecciyaa vilaacam ” . 

14. Peeraananta Kummi or “ The Heavenly Delight ” . 
The 53rd verse in it is : 

‘ அங்கிரவில்லை விளக்கொளியோ மற் 
றாதித்தனின் சுடரோ வேண்டாம் 
துங்கமுறும் பரன்சோதிப் பிரகாசமாய்த் 
துலங்கி நிற்பரே ஞானப்பெண்ணே . 


15. Nallarivincaarakavi This is Watt s First Catech sm 
in lyrics . The first two verses are : -- 


37 


2 
. 


1 . உன்னைப் படைத்தவர் இன்ன வராமென் றுரைத்திடாய் ? வானும் 

இன்னிலமும் யாவும் பண்ணின மெய்த்திரியேகனே . 
அன்னபரன் உனக்கிந்நாள் வரையு மென் செய்கிறார் ? ஆடை 

அன்னமோடெல்லா மீந்தெந் நேரமும் ரட்சை செய்கிறார் . 
REV . A. VETHACAN S WORKS : 

16. Cinnattangkam or the Little Sister . It has 250 
verses on a variety of subjects and was published in 1864 . 
The following two verses are from the fourth section . 

பல்லோர் புகழ பலபொருள் கீர்த்தியுடன் 
எல்லாம் இருக்கையிலே , தங்கம் 
இழவு வருமேயடி . 


ஆடிருக்க மாடிருக்க ஆளடிமையா விருக்க 
கூடுவிட் டுயிர்போக , தங்கம் 

கூட்ட இழவுவரும் . 
17. Veetamozhi NuuRRirupatu and 

18. Nallarai Naarpatu were written as substitutes for 
the treatises Muuturai and AtticuuTi . 
REV . C. MASSILAMANI S WORKS : 

19. VicuvaacappaampaaTTi . This is a peculiar treatise . 
In it the Indian Sanke - charmer is made to sing the praises 
of the Christian faith to the dance of his pet snake , 
and the chorus begins , 

ஆடுபாம்பே எழுந்தாடு பாம்பே - கிறிஸ்த்தண்ணலார் 

பாடு நினைந் தாடாய் பாம்பே . 
20. URpava Manjari . It is a theological disquisition 
on creation in poetry . Part I describes the origin of 
the Universe , Part II the creation of man , Part III the 
origin of life or how God breathed the breath of life 
into nostrils, and Part IV how man became a living son . 


21. Ciluvaitiyaanam or Thoughts on Calvary was 
originally published in Travancore about 1866 and contained 
40 verses . It was so popular that it underwent several 
editions during the poet s lifetime. The following verse 


38 


may be taken as specimen of this excellent meditational 
poem . 


அண்டர்களி னற்புதமாம் சிலுவையே நல் 
அன்பர்களின் விற்பனமாம் சிலுவையே மெய்த் 
தொண்டர்களின் கற்பனையாம் சிலுவையே என் 
துன்புவினைக ளகற்றும் சிலுவையே இம் 
மண்டலத்திற் குயிரருளும் சிலுவையே என் 
மகிமையுயிர்ச் செல்வமென நம்பிவந்து 
தெண்டனிட்டுக் கவிசாற்றி வீழ்ந்தேன் என்னைச் 
சீர்மேவுஞ் சிலுவைகதி சேரீர் தேவே . 


22. TeevaarappeTTi or The Casket of Praise . This 
is another meditational poem passed through many editions 
during the poet s lifetime . It consists of 140 stanzas . The 
following verse is taken from this poem . 
சாவெதிர்த் தெனக்கென் செய்யும் , சடமெதிர்த் தெனக்கென் 

செய்யும் 
தீயெதிர்த் தெனக்கென் செய்யும் , செகமெதிர்த் தெனக்கென் 

செய்யும் 
பேயெதிர்த் தெனக்கென் செய்யும் , பிணியெதிர்த் தெனக்கென் 

செய்யும் 
ஈயும் நின்னருளுண்டன்றோ , ரட்சகா யேசு நாதா . 

23. Aattumu Niveetanam or Dedication of the Soul 
to Christ . This is another meditational poem much liked 
by the people . The following verse is a specimen . 


இருளையாளும் பேய்களும் இரவையாளும் பேய்களும் , 
இதங்கள் பேசித் தந்திரஞ்செய் தெனைக்கெடுக்கும் பேய்களும் , 
மருளையாளும் பேய்களும் , மனத்தையாளும் பேய்களும் , 
வன்னரகத் தீக்குள்ளாக்க வஞ்சனை செய் பேய்களும் , 
பொருளையாளும் பேய்களும் புலையையாளும் பேய்களும் , 
புத்தியைக் கெடுத்தெனது புலன்களை யாளாமலே 
அருளினாலெனை நடத்தி யந்தமட்டுங் காத்தேயென் 
ஆவிசென்றிடும் முன்னென்னை ஆளும் யேசு சுவாமியே . 


24. Jiivaamirtakaram or The Mine of Nectar of Life . 
This poem was written by the poet in 1880 .. 

In each verse 


39 


throughout the poem he calls to mind the sufferings of 
Christ and appeals to him for protection. 


27 . “ Tirucciluvaiyantaati This is a meditational poem 
as popular as the other poems above mentioned and the 
following verse is taken as specimen . 


மலைவாயில் விளையாடு முகில் லோகவுறவே ,, 
மயலாடு மடமாதருருவாடு மலரே , 
அலைவாயிலுறவாடு நுரைமாயு திருவே , 
அகல்காரிலசைவாடு மினல்மாய விளமை , 
உலைவாயின் பொறிபோல வுலகாளுமுயிரே ,, 
QUI 5 17 600 660 61 6 lui Corifloir OUT 2010 , 
கொலைவாயில் குருசேறிமடி சீவகுருவே , 
குறையாது நெடுசீவ னடியேனுக்கருளே . 


28. “ The Seven Ages of the World ( Sathayuga Peetam ). 
This is another Advent poem . It gives a description of the 
different ages or epochs of the World and an account of 
the Millenium . 


29. “ MatukonTan Katai or the “ Drunkard s Story 
is a very instructive temperance poem . Part I contains the 
drunkard s mother s advice to his son . Part II describes 
how the drunkard set at nought the mother s advice and took 
to drink , Part III contains the lamentation of the drunkard s 
wife who is anxious for her husband not returning home from 
his work . Part IV describes the drunkard s returning home 
at mid - night . Part V the drunkard s mother sends her son 
to the market . Part VI The drunkard gets drunk while at 
the market . Part VII The drunkard on his way home falls 
into a pit , bewaits and dies there without help . Part VIII 
contains the mother s lamentations on hearing her son s 
death . 

IV 

PAPER MANUSCRIPTS 
Meynjana Maalai, Caimiyothurai, Nan Maniyaa, 
Jaatipeetap -patikam , Tiruppalli elucci, Camuttira Tiirat 


40 


tiyaanam , Jiivanaayakat tuutu , Arul Ammaanai , Veetap 
patikam , Maanikka maalai , Yeecu KiRisttuk - KaNNikal etc 
are some of the books written by Eswarabakkiam Esaku 
and they are in possession of his grandson the Rt . Rev. 
I. R. H. Gnanadasan , M.A., B. D. 


Eswarabakkiam Esaku is an excellent poet and we can 
quote a number of instances from his works . The 
fallowing samples will speak for his ability. 


உள்ள முனைச்சதிக்கு முய்த்தாய்ந்து சோதியுனை 
கள்ள மறைந்திருக்கும் கண்டுபிடி ஆவியினால் 
வெள்ள முறிமுன்னணை வேகமாய்ச் செய் நரகம் 
பள்ள படியேல் படியகலக் கூறும் நூலே . 

( மெய்ஞ்ஞான மாலை ) 
ஆர்முகங் கண்டாலும் என் அன்பர் முகம் போலெனக்கு 
சீர்முக மாகாதென நீ செப்பிவா ! பைங்கிளியே . 
தூதனுப்பி நேசச்சுடர் காட்டி வாறேன் என்றார் 
காதலற வேறு வழி காணேன் நான் பைங்கிளியே . 
தேடிப் பரிசமிட்டார் ! திவ்விய அடையாள மிட்டார் ! 
கூடியிருக்க இனிக்கூசுவரோ பைங்கிளியே . 
தன்னை அறிந்தேன் தனித்திருக்கக் கூடாதினி 
என்னை அழைக்கவர இங்கழைப்பாய் ! பைங்கிளியே . 
அன்பைப் பெருக்கிவிட்டார் ! ஆசை அனல்மூட்டிவிட்டார் ! 
இன்பைக் கொடுக்க இடைவாரோ ! பைங்கிளியே . 
ஓசைக் கடலுலகில் உண்டோ பரம சுகம் ! 
யேசை யரினிடத் தின்றியே பைங்கிளியே . 

( ஜீவ நாயகத் தூது ) 
காலையிலே துயிலெழும்பி மதுர கானம் , 
களிப்புடனே பாடியிரை கவரா நின்ற 
வேலையிலே நாற்றிசையும் சென்று மீளும் 
விளங்கு பொற்சிறைப் பட்சி சாலங்காள் ! நீர் 
சோலையிலே வெளியிலே மலை மற்றெங்கோ 
சொல்லரிய பாது காப்புமக்கும் ஈட்டும் 
மாலையிலே வழுவானைக் காண்டீரேல் அம் 
மகா பரி பூரணரை நீர் காட்டீரோ ? 


( சமுத்திர தீரத் தியானம் ) 


41 


Teevacakaayam Pillai Ammaanai. Kattolikka Caitiya 
Veeta Cintanai, Palaya Eee RpaaTTin Curukkam , Nacereecar 
Catakam , Maa Mariyin Maintar Kummi, Catturu Cangkaara 
maalai , Are . Teevamaataa ATaikkalamaalai , Teeva Tiruccapai 
ammaanai , Mariya Taacan NaaTakam etc. are the works 
of Cross Maistry and the Manuscripts are in posses 
sion of his grandson , Rev. Fr. Christudhas , Thittuvilai , 
Kanyakumari District . Some of .the works are well done .. 
The following verses are cited as samples . 


பேரின்ப ஞானயோக 
பெருங்கடலதில் மூழ்கி 
காரணியே உமது சுதன் 
காட்சிபெறச் செய்வீரே . 


நேச 


மனமெனு மாயக்குரங்கு 
வஞ்சனை மரமேறி 
வினையமுற மாயப்பழம் - பறித்து 
விழுங்க ஆசைகொள்ளுதம்மா 

( அர்ச் . தேவமாதா அடைக்கலமாலை . ) 


. 


ACKNOWLEDGMENTS 


My heartfelt thanks are due to my Professor Dr. V. 1. - 
Subramoniam , M. A. , Ph.D. ( Indiana ), Professor of Lingui 
stics , University of Kerala , Trivandrum who is mainly 
responsible for the preparation of this paper . 


My sincere thanks are also due to : 


Mr. l. Rajasingh, Concordia Seminary Library , 
Nagercoil. 


Mr. D. Gnanasigamony, B. A. , B. L. , Lecturer, Scott 
Christian College , Nagercoil. 


Mr. V. Sathiyanesan , B. A. , B. T., Scott Christian 
High School Headmaster (Retired ), College Road , Nagercoil. 


Rev. Fr. Christudhas, Thittuvilai, Kanyakumari Dist. 


Rev Fr. V. Soosai Marian , St. Aloysius seminary, 
Nagercoil. 


Mr. A. Gunamony, M. A. , M. L. , Commissioner, Income 
Tax , Government of India ( Retired ), Pattam , Trivandrum . 


Mr. C. K. Das , M. Sc. ( L Pool ), F. R. I. C. ( London ), 
Chief Secretary to the Government of Travancore ( Retired ), 
Nanthancode , Trivandrum . 


Rt . Rev. I. R. H. Gnanadason , M. A. , B. D. , Bishop, 
Kanyakumari Diocese, C. S. I., Nagercoil. 


D. Yesudhas . 


Hilal Press, Tirunelveli - 6 


. 


Hilal Press , Tirunelveli - 6 . 


